﻿அல்ஃபாத்திஹா – தோற்றுவாய்
மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் – 7
திருக்குர்ஆனின் முதலாவது அத்தியாயத்திற்கு 1&"அல்ஃபாத்திஹா" என்று பெயர் சூட்டப்பெற்றுள்ளது. ‘அல்ஃபாத்திஹா' என்பதற்குத் தோற்றுவாய்; துவக்கம்; ஆரம்பம் என்று பொருள். தொழுகைகளில் இந்த அத்தியாயமே ஆரம்பமாக ஓதப்படுகிறது என்பதால் இதற்கு இப்பெயர் வரலாயிற்று. இந்த அத்தியாயத்திற்கு ‘உம்முல் கிதாப்" (குர்ஆனின் அன்னை) எனும் பெயரும் உண்டு. இந்த அத்தியாயமே குர்ஆன் ஏடுகளில் ஆரம்பமாக எழுதப்படுவதாலும், தொழுகையில் ஆரம்பமாக ஓதப்படுவதாலும் இதற்கு இப்பெயர் வரலாயிற்று என இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
திருக்குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: முதன்மையான ஒன்றுக்கு, அல்லது அனைத்தையும் உள்ளடக்கிய திரட்டுக்கு அரபியர் "உம்மு" (அன்னை) என்பர். மூளையைச் சுற்றியுள்ள சவ்வுக்கு "உம்முர்ரஃஸ்" (தலையின் அன்னை) என்றும், படைவீரர்களை ஓரணியில் ஒன்றுசேர்க்கின்ற இராணு வக் கொடிக்கு "உம்மு" (அன்னை) என்றும் கூறுவதுண்டு.
கவிஞர் துர்ரும்மா கூறுகிறார்:
அவன் தலையில்
நமது கொடி (உம்மு)
அதை நாம் பின்தொடர்வோம்.
நம் விவகாரங்களின்
சங்கமம் அக்கொடியே
அதற்கு நாம் மாறு செய்யோம்.
இந்த அத்தியாயம் குறித்து நபி (ஸல்) அவர்கள் குறிப்பிடுகையில் "இது குர்ஆனின் அன்னையாகும். திரும்பத் திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் கொண்டதாகும். மகத்தான குர்ஆன் ஆகும்" என்று கூறினார்கள்.
இந்த அத்தியாயத்திற்கு மேலும் பல பெயர்கள் உள்ளன. "அல்ஹம்த்" (புகழ் அத்தியாயம்), "அஷ்ஷிஃபா" (நிவாரணி), "அல்வாகியா" (பாதுகாப்பு அளிப்பது), "அல்காஃபியா" (போதுமா னது), "அசாசுல் குர்ஆன்" (குர்ஆ னின் அடிப்படை) ஆகிய பெயர்கள் அவற்றில் அடங்கும்.

அல்ஃபாத்திஹா' அத்தியாயத்தின் சிறப்பு
-------------------------------------
1. அபூசயீத் பின் அல்முஅல்லா (ரலி) அவர்கள் கூறியதாவது: 
நான் (மஸ்ஜிதுந் நபவீ பள்ளிவாசலில்) தொழுதுகொண்டிருந்தேன். அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கு நான் பதிலளிக்கவில்லை. (தொழுது முடித்த பிறகு) அவர்களிடம் சென்றேன். அப்போது அவர்கள், "(நான் அழைத்தபோது) நீங்கள் வராமலிருந்ததற்குக் காரணம் என்ன?" என்று கேட்டார்கள். நான் "அல்லாஹ் வின் தூதரே! நான் தொழுதுகொண்டிருந்தேன் (அதனால்தான் உடனடியாக நான் பதிலளிக்கவில்லை)" என்று கூறினேன்.
நபி (ஸல்) அவர்கள் "அல்லாஹ்  "(இறைநம்பிக்கையாளர்களே!) அல்லாஹ் வும் அவனுடைய தூதரும் உங்களை அழைக்கும்போது அவர்களுக்குப் பதிலளியுங்கள்" என (8:24ஆவது வசனத்தில்) சொல்லவில்லையா?" என்று கேட்டார்கள். பிறகு "நீங்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் குர்ஆனிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன்" என்று சொன்னார்கள்.
பிறகு எனது கையைப் பிடித்துக் கொண்டார்கள். பின்னர் பள்ளிவாசலில் இருந்து அவர்கள் வெளியேற முற்பட்டபோது "அல்லாஹ் வின் தூதரே! குர்ஆனிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை எனக்குக் கற்றுத்தருவ தாகக் கூறினீர்களே!" என்றேன். அதற்கு நபி (ஸல்) அவர்கள் "ஆம். "அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்" (என்று தொடங்கும் "அல்ஃபாத்திஹா" அத்தியாயம்)தான் அது. அது திரும்பத் திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் கொண்டதும், எனக்கு அருளப்பெற்ற மகத்துவம் பொருந்திய குர்ஆனும் ஆகும்" என்றார்கள்.

2. உபை பின் கஅப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: 
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "தவ்ராத்" வேதத்திலோ "இன்ஜீல்" வேதத்திலோ உம்முல் குர்ஆனைப் போன்றதோர் அத்தியாயத்தை இறைவன் அருளியதில்லை. அது திரும்பத் திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களைக் கொண்டதாகும். மேலும், அது இறைவனுக்கும் அடியாருக்குமிடையே இரு பாதிகளாகப் பிரிக்கப்பட்டதாகும்.

3. அபூசயீத் அல்குத்ரீ (ரலி) அவர்கள் கூறியதாவது:
நாங்கள் ஒரு பயணத்தில் சென்றுகொண்டிருந்தபோது, (ஓய்வெடுப்பதற்காக) ஓரிடத்தில் இறங்கித் தங்கினோம். அப்போது ஓர் இளம் பெண் வந்து "எங்கள் கூட்டத் தலைவரை தேள் கொட்டிவிட்டது. எங்கள் ஆட்கள் வெளியே சென்றுள்ளார்கள். அவருக்கு ஓதிப் பார்ப்பவர் உங்களில் எவரேனும் உண்டா?" என்று கேட்டாள்.
அவளுடன் எங்களில் ஒரு மனிதர் சென்றார். அவருக்கு ஓதிப்பார்க்கத் தெரியும் என்று நாங்கள் நினைத்ததுகூட இல்லை. அவர் சென்று ஓதிப்பார்த்தார். உடனே, அந்தத் தலைவர் குணமடைந்துவிட்டார். ஆகவே, எங்களுக்கு முப்பது ஆடுகள் (அன்பளிப்பாக) வழங்குமாறு அவர்களுடைய தலைவர் உத்தரவிட்டதுடன் எங்களுக்குப் பாலும் கொடுத்தனுப்பினார்.
(ஓதிப்பார்க்கச் சென்ற) அந்த மனிதர் திரும்பி வந்தபோது அவரிடம், "உமக்கு நன்றாக ஓதிப்பார்க்கத் தெரியுமா?" அல்லது "ஏற்கனவே, நீர் ஓதிப் பார்ப்பவராக இருந்தீரா?" என்று கேட்டோம். அவர், "இல்லை; "குர்ஆனின் அன்னை" என்றழைக்கப்படும் (‘அல்ஃபாத்திஹா") அத்தியாயத்தைக் கொண்டு தான் ஓதிப்பார்த்தேன்" என்று சொன்னார்.
"(இந்த முப்பது ஆடுகளையும்) நாம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர் களிடம் ‘செல்லாத வரையில்" அல்லது "சென்று (விளக்கம்) கேட்காத வரையில்" ஒன்றும் செய்துவிடாதீர்கள்" என்று (எங்களுக்கிடையே) பேசிக்கொண்டோம். நாங்கள் மதீனா வந்து சேர்ந்தபோது, இது குறித்து நபி (ஸல்) அவர்களிடம் கூறினோம். "இது ("அல்ஃபாத்திஹா" அத்தியாயம்) ஓதிப்பார்த்து நிவாரணம் பெறத் தக்கது என்று அவ ருக்கு எப்படித் தெரியும்? அந்த ஆடுகளைப் பங்கிட்டு அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள்!" என்று நபி (ஸல்) அவர்கள் சொன்னார்கள்.

4. இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது:
(ஒருமுறை) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் எங்களிடையே இருந்தபோது (வானவர்) ஜிப்ரீல் (அலை) அவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தத்தைக் கேட்ட ஜிப்ரீல், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பிறகு "வானில் இதுவரை திறக்கப்படாதிருந்த ஒரு வாசல் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது; அதன் சப்தம்தான் இது" என்று கூறினார்.
அந்த வாசலில் இருந்து ஒரு வானவர் இறங்கி, நபி (ஸல்) அவர்களிடம் வந்து "உங்களுக்குமுன் எந்த இறைத்தூதருக்கும் வழங்கப்பெற்றிராத இரு பேரொளிகள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள நற்செய்தியைப் பெறுங்கள். "அல்ஃபாத்திஹா" அத்தியாயமும் "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை. அவற்றிலுள்ள (பிரார்த்தனை வரிகளில்) எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை" என்று கூறினார்.

5. அலாஉ பின் அப்திர் ரஹ் மான் பின் யஅகூப் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது:
"யார் ஒரு தொழுகையில் "உம்முல் குர்ஆன்" (எனும் "அல்ஃபாத்திஹா") அத்தியாயத்தை ஓதவில்லையோ அத்தொழுகை குறைபாடு உள்ளதும் முழுமையற்றதுமாகும்" என நபி (ஸல்) அவர்கள் மும்முறை கூறினார்கள் என அபூஹுரைரா (ரலி) அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது அபூஹுரைரா (ரலி) அவர்களிடம், "நாங்கள் இமாமுக்குப் பின்னால் இருக்கிறோம். (அப்போது என்ன செய்வது)?" என வினவப்பட்டது.
அதற்கு அவர்கள் "மனதுக்குள்ளேயே அதை ஓதிக்கொள்ளுங்கள். ஏனெனில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சொல்ல நான் கேட்டுள்ளேன்: "தொழுகையை எனக்கும் என் அடியாருக்குமிடையே இரு பாதிகளாக நான் பங்கிட்டுவிட்டேன்; என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும்" என அல்லாஹ்  கூறினான். அடியார் "அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்" (எல்லாப் புகழும் அனைத்துலக அதிபதி அல்லாஹ் வுக்கே உரியது) என்று கூறினால் "என் அடியார் என்னைப் புகழ்ந்துவிட்டார்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான். "அர்ரஹ் மானிர் ரஹீம்" (அருளாளன், அன்புடையோன்) என அடியார் கூறினால், "என் அடியார் என்னைப் போற்றினார்" என அல்லாஹ்  கூறுகின்றான். அடியார் "மாலிகி யவ்மித் தீன்" (பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி) என்றால், அல்லாஹ்  "என்னை என் அடியார் பெருமைப்படுத்திவிட்டார்" அல்லது "என் அடியார் என்னிடம் (அனைத்தையும்) ஒப்படைத்துவிட்டார்" என்பான். "இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன்" (உன்னையே வணங்குகிறோம்; உன்னிடமே உதவி தேடுகிறோம்) என அடியார் சொன்னால், "இது எனக்கும் என் அடி யாருக்குமிடையிலானது. என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும்" என்கிறான் அல்லாஹ் . அவர் "இஹ் தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்" (எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக) என்று சொன்னால், "இது என் அடியாருக்குரியது; அவர் கேட்டது கிடைக்கும்" என்பான் அல்லாஹ்.

விவாதம்
-------------------------------------------
மேற்கண்ட (5ஆவது) ஹதீஸிலிருந்து "அல்ஃபாத்திஹா" அத்தியாயம் தொடர்பான விளக்கங்கள் சில கிடைக்கின்றன.
இந்த ஹதீஸில் "தொழுகையை எனக்கும் என் அடியாருக்குமிடையே இரு பாதிகளாக நான் பங்கிட்டுவிட்டேன்" என அல்லாஹ்  கூறினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு "தொழுகை" (ஸலாத்) என்பது, (தொழுகையில்) குர்ஆன் ஓதுவதையே குறிக்கிறது. "உமது தொழுகையில் அதிகமாகச் சப்தமிட்டும் ஓதாதீர்; மிக மெதுவாகவும் ஓதாதீர். இவ்விரண்டுக்குமிடையே ஒரு மத்தியமான வழியைக் கடைப்பிடிப்பீராக" என அல்லாஹ்  கூறுகின்றான் (17:110); இவ்வசனத்தில் "ஓதுதல்" என்பதைக் குறிக்க "ஸலாத்" (தொழுகை) எனும் சொல்லே ஆளப்பட்டுள்ளது.
இதைப் போன்றே "ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக!" எனும் வசனத்தில் (17:78), "தொழுகை" என்பதைச் சுட்ட "ஓதுதல்" ("குர்ஆன்") எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் மூலம், குர்ஆன் ஓதுவதற்குத் தொழுகையில் அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவமும், அது தொழுகையின் பிரதான விதிகளில் ஒன்று என்பதும் புலனாகிறது.
அடுத்து தொழுகையில் (குர்ஆன் வசனங்கள் ஓதுவது அவசியம் என்றானபின் அவ்வாறு) ஓதப்படுவது "அல்ஃபாத்திஹா" அத்தியாயமாகத்தான் இருக்க வேண்டுமா? அல்லது வேறு அத்தியாயமாகவும் இருக்கலாமா? என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே இரு கருத்துகள் நிலவுகின்றன.
1. இமாம் அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களும் ஒத்த கருத்துள்ள அவர்களுடைய தோழர்களும் தொழுகையில் "அல்ஃபாத்திஹா" அத்தியாயத்தைத்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்றும், குர்ஆனில் எதை ஓதினாலும் செல்லும் என்றும் கூறுகிறார்கள். "குர்ஆனில் உங்களுக்கு எது சுலபமானதோ அதை ஓதிக்கொள்ளுங்கள்" எனும் (73:20ஆவது) வசனத் தொடரின் பொதுமைக் கருத்தை இவர்கள் தங்களுக்கு ஆதாரமாகக் காட்டுகிறார்கள்.
மேலும், முறை தவறித் தொழுத ஒருவர் தொடர்பான ஹதீஸில், நபி (ஸல்) அவர்கள் "பின்னர் குர்ஆனில் உமக்கு எது சுலபமாகத் தெரியுமோ அதை ஓதிக்கொள்வீராக" என அவரிடம் கூறினார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10& இங்கு சுலபமானதை ஓதிக்கொள்ளுமாறு அவருக்கு நபி (ஸல்) அவர்கள் உத்தரவிட்டார்களே தவிர, குறிப்பாக "அல்ஃபாத்திஹா" அத்தியாயத்தை ஓத வேண்டும் என்று கூறவில்லை.

2. மற்ற இமாம்களான மாலிக், ஷாஃபிஈ, அஹ் மத் (ரஹ் ) ஆகியோர், தொழுகையில் அல்ஃபாத்திஹா அத்தியாயத்தையே குறிப்பாக ஓத வேண்டும் என்றும், அதை ஓதாமல் தொழுகை நிறைவேறாது என்றும் கூறுகின்றனர்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் அறிவித்துள்ள மேற்கண்ட (ஐந்தாவது) ஹதீஸில் "அல்ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதப்படாத தொழுகை குறைபாடுள்ளது; முழுமை பெறாதது" என நபி (ஸல்) அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்.
அத்துடன் "அல்ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதத் தவறியவருக்குத் தொழுகையே கிடையாது" என்ற ஹதீஸையும், 11& "உம்முல் குர்ஆன் (அல்ஃபாத்திஹா) ஓதப்படாத தொழுகை செல்லாது" என்ற ஹதீஸையும் இவர்கள் ஆதாரமாகக் காட்டுகிறார்கள். இது தொடர்பாக இன்னும் பல ஹதீஸ்களும் உள்ளன.
அடுத்து இமாமைப் பின்பற்றித் தொழுகின்றவர் "அல்ஃபாத்திஹா" அத்தியாயம் ஓதுவது கட்டாயமா? என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே மூன்று விதமான கருத்துகள் நிலவுகின்றன.
1. இமாமைப் போன்றே, இமாமைப் பின்தொடர்ந்து தொழுகின்றவரும் அல்ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதுவது கட்டாயமாகும். முன்வந்த ஹதீஸ்கள் (இமாம், பின்தொடர்பவர்) இருவருக்கும் பொதுவானவை என்பதே காரணமாகும்.
2. எல்லாத் தொழுகைகளிலும் -சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகை, சப்தமின்றி ஓதப்படும் தொழுகை எதுவாயினும்- இமாமைப் பின்தொடர்ந்து தொழுகின்றவர் "அல்ஃபாத்திஹா" அத்தியாயம் ஓத வேண்டியதில்லை. "யார் இமாமைப் பின்தொடர்ந்து தொழுகின்றாரோ, அவருக்கு இமாமின் ஓதலே அவரது ஓதலாகும்" என்ற ஹதீஸ் இக்கருத்தாளர்களுக்கு ஆதாரமாகும்.
3. சப்தமின்றி மெதுவாக ஓதப்படும் தொழுகைகளில் இமாமைப் பின்தொடர்ந்து தொழுகின்றவரும் ஓத வேண்டும்; சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகைகளில் ஓத வேண்டியதில்லை. நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இமாம் ஏற்படுத்தப்பட்டதே பின்பற்றப்படுவதற்காகத்தான். ஆகவே, இமாம் (அல்லாஹு அக்பர் என்று கூறி) "தக்பீர்" சொன்னால் நீங்களும் "தக்பீர்" சொல்லுங்கள். அவர் (சப்தமிட்டு குர்ஆன் வசனங்களை) ஓதினால் நீங்கள் மெ?னமாக இருந்து கேளுங்கள்.
குர்ஆனிலுள்ள மற்ற எந்த அத்தியாயத்திற்கும் இல்லாத சில விதிமுறைகள் அல்ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கு இருப்பதாலேயே இந்த விளக்கங்களை இங்கே குறிப்பிட நேரிட்டது.

“அஊதுபில்லாஹ்” குறித்த விளக்கம்
-------------------------------------
(குர்ஆனை ஓதுவதற்குமுன் "அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்" சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருகிறேன் என்று கூறிட வேண்டும். ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்புக் கோருவது தொடர்பாக வந்துள்ள வசனங்கள்:)
1. (நபியே!) ஷைத்தானின் தாக்கம் ஏதேனும் உமக்கு ஏற்பட்டால் உடனே அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ்  (அனைத்தையும்) செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். (7:200)
2. (நபியே!) கூறுக: என் இறைவா! ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்புக் கோருகிறேன். இறைவா! ஷைத்தான்கள் என்னை அண்டாமல் இருப்பதற்கும் உன்னிடம் நான் பாதுகாப்புக் கோருகிறேன். (23:97,98)
3. (நபியே!) ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஏதேனும் ஊசலாட்டம் ஏற்படுமாயின், உடனே அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ்  (அனைத்தையும்) செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். (41:36)
இந்தக் கருத்தில் அமைந்த வசனங்கள் இந்த மூன்று மட்டுமே குர்ஆனில் உள்ளன. மனிதர்களில் உள்ள பகைவர்களிடம் நளினமாக நடந்துகொள்ளுமாறும் அவர்களுக்கு நன்மை புரியுமாறும் இறைவன் கட்டளையிடுகின்றான். அவ்வாறு நடந்துகொள்வதால் பகைவனும் நண்பனாக, உற்ற தோழனாக மாறக்கூடும்.
ஆனால், ஷைத்தான் எனும் பகைவனின் தீங்கிலிருந்து தன்னிடம் பாதுகாப்புக் கோரும்படி இறைவன் கட்டளையிடுகின்றான். ஏனெனில், நளினமாக நடந்துகொள்வதற்கோ நன்மை புரிவதற்கோ ஷைத்தான் ஏற்றவன் அல்லன். மனித இனத்தின் அழிவு ஒன்றை மட்டுமே இலட்சியமாகக் கொண்டவன் ஷைத்தான். ஆதிமனிதர் ஆதமுக்கும் ஷைத்தானுக்குமிடையே தோன்றிய பகைமை அவ்வளவு கடுமையானதாகும்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்குப் பகைவன் ஆவான். ஆகவே, நீங்களும் அவனைப் பகைவனாகவே கருதுங்கள். (35:6)
மேலும், அல்லாஹ்  கேள்வி எழுப்புகின்றான்: என்னை விடுத்து ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையுமா நீங்கள் நண்பர்களாக (காவலர்களாக)க் கருதுகிறீர்கள்? அவர்கயோ உங்களுக்குப் பகைவர்களாவர். (18:50)
ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்களிடம் வந்து ("உங்களுக்கு நான் நற்போதனை செய்பவன் ஆவேன்" என்று) பொய்ச் சத்தியம் செய்த ஷைத்தான் நம்முடன் எப்படி நடந்துகொள்வான் என எதிர்பார்க்கிறீர்கள்? அது மட்டுமா? "உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக! நான் இவர்கள் அனைவரையும் வழிகெடுத்தே தீருவேன்" என இறைவனிடம் சத்தியம் செய்தவனாயிற்றே அவன்! (38:82)
ஆகவேதான், "(நபியே!) நீர் குர்ஆனை ஓதுவீராயின் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருவீராக!" (16:98) எனக் குர்ஆன் கட்டளையிடுகிறது.
சிலர், இந்த வசனத்தின் வெளிப்படையான பொருளைக் கருத்தில் கொண்டு "குர்ஆன் ஓதி முடித்தபின் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்புக் கோர வேண்டும்" 15& என்கின்றனர். ஆனால், பெரும்பாலோரின் கருத்து: குர்ஆன் ஓதுவதற்கு முன்பே பாதுகாப்புக் கோர வேண்டும். அப்போதுதான் ஓதும்போது ஷைத்தானின் ஊசலாட்டத்தைத் தவிர்க்கலாம்.
இதன்படி மேற்கண்ட (16:98ஆவது) வசனத்தின் பொருள், "நீர் குர்ஆனை ஓத விரும்பினால்..." என்றே அமையும். "இறைநம்பிக்கை கொண்டவர்களே! நீங்கள் தொழுகையில் நின்றால் உங்கள் முகங்களைக் கழுவிக்கொள்ளுங்கள்" எனும் அங்கத் தூய்மை (உளூ) தொடர்பான (5:6ஆவது) வசனத்திற்கு "நீங்கள் தொழுகையில் நிற்க விரும்பினால்" என்றே பொருள் கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத் தக்கது.
இக்கருத்துக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸைக் கூறலாம். நபி (ஸல்) அவர்கள் இரவுத் தொழுகையில் நின்றால் முதலில் "தக்பீர்" (அல்லாஹு அக்பர்) கூறுவார்கள். பிறகு (இறைவனைப் புகழும்) "ஸனா" உரைப்பார்கள். பின்னர் (குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாக) "அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மின் ஹம்ஸிஹி, வ நஃப்கிஹி, வ நஃப்ஸிஹி" என்று கூறுவார்கள்.
(பொருள்: நன்கு செவியேற்பவனும் நன்கு அறிகின்றவனுமான அல்லாஹ் விடம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்புக் கோருகிறேன். ஷைத்தானின் ஊசலாட்டம், அவனது ஊதல், துப்பல் ஆகியவற்றிலிருந்து (பாதுகாப்புக் கோருகிறேன்).

பொருள்
------------
"அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்" என்பதன் பொருளாவது: சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருகிறேன். அதாவது என் மார்க்க விஷயங்களிலோ, இம்மை விஷயங்களிலோ ஷைத்தான் எனக்கு இடரளிப்பதிலிருந்து அல்லாஹ் வின் சன்னிதானத்தில் பாதுகாப்புக் கோருகிறேன். அல்லது எனக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்றவிடாமல் என்னை அவன் தடுப்பதிலிருந்து பாதுகாப்புக் கோருகிறேன். ஏனெனில், ஷைத்தானின் தீங்கிலிருந்து மனிதனைக் காக்கும் சக்தி அல்லாஹ்  ஒருவனுக்கே உண்டு.
பாதுகாப்புக் கோருதல் (இஸ்திஆதா) என்றால், எல்லாத் தீங்கில் இருந்தும் அல்லாஹ் விடம் அபயம் தேடுவ தாகும். (அரபு மொழியில்) "இயாதத்" (அஊது) என்பது அச்சம் களைவதையும், "லியாத்" என்பது ஆசையை அடைவதையும் குறிக்கும்.
இந்தச் சொல்லாக்கம் முதனப்பீ எனும் (பிரபல அரபுக்) கவிஞனின் (பின்வரும்) கவிதையில் காணப்படுகிறது:
இறைவா!
என் ஆசை (லியாத்) அடைய
நான் உன்னை வேண்டுகிறேன்
என் அச்சம் (இயாதத்) களைய
நான் உன்னிடம் வேண்டுகிறேன்
நீ உடைத்த எலும்பை
ஒட்டுபவர் யாருமில்லை
நீ இணைத்த எலும்பை
உடைப்பவரும் யாருமில்லை.

ஷைத்தான்
-------------------------
அரபி மொழியில் "ஷைத்தான்" எனும் சொல் "ஷ(த்)தன" எனும் சொல்லில் இருந்து பிறந்தது ஆகும். இதற் குத் "தொலைவில் உள்ளான்" என்று பொருள். ஷைத்தான் செய்த பாவங்களின் காரணத்தால் எல்லா நன்மைகளும் அவனது கைக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதால் அவனுக்கு இப்பெயர் வரலாயிற்று.
"ஷைத்தான்" எனும் சொல் "ஷா(த்)த" (கரிந்துபோனான்) எனும் சொல்லில் இருந்து பிறந்ததாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதால் இப்பெயர் வந்தது. இருப்பினும், முதலாவது கருத்தே சரியானதாகும்.
அரபி மொழி வல்லுநர் சீபவைஹி கூறுகிறார்: ஒருவன் ஷைத்தான்களின் செயல்களில் ஒன்றைச் செய்துவிட்டான் என்பதைக் குறிக்க அரபுகள் "தஷை(த்)தன ஃபுலானுன்" என்றே குறிப்பிடுவர். "ஷைத்தான்" எனும் சொல் "ஷா(த்)த" என்பதிலிருந்து வந்திருப்பின் "தஷய்ய(த்)த ஃபுலானுன்" என்று கூறியிருப்பர். ஆகவே, "ஷைத்தான்" என்பது "தொலைவு" எனும் பொருள் கொண்ட "ஷ(த்)தன்" எனும் சொல்லில் இருந்து பிறந்ததாகும் என்பதே சரியான கூற்றாகும்.
இதனாலேயே ஜின், மனிதன் மற்றும் உயிரினங்களில் முரண்டு பிடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் "ஷைத்தான்" என்றே கூறுகின்றனர். இவ்வாறு பிடிவாதம் செய்கின்றவற்றிலிருந்து விலகி தூரமாக இருக்கவே மக்கள் விரும்புவர் என்பதே காரணமாகும். "மனித மற்றும் ஜின் இனத்தின் ஷைத்தான்கள்" (6:112) என இறைவன் குறிப்பிட்டிருப்பது இதற்குச் சான்றாகும்.
ஒரு முறை உமர் (ரலி) அவர்கள் துருக்கி நாட்டுக் குதிரை ஒன்றின் மீது பயணம் செய்தார்கள். குதிரை மிடுக்கோடு நடந்தது. அதை உமர் (ரலி) அவர்கள் அடிக்க, அதன் மிடுக்குத்தனம் மேலும் அதிகமாயிற்று. உடனே குதிரையிலிருந்து இறங்கிய உமர் "என்னை ஒரு ஷைத்தான்மீதுதான் உட்கார வைத்துவிட்டீர்கள். என்னை நானே மறக்கின்ற (எனக்கே பெருமை ஏற்படுகின்ற) நிலை ஏற்பட்டதாலேயே நான் இறங்கிவிட்டேன்" என்று கூறினார்கள்.

அர்ரஜீம்
---------------------------
"அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்" என்பதிலுள்ள "அர்ரஜீம்" எனும் சொல் "ஃபஈல்" எனும் வாய்ப்பாட்டில் அமைந்த செயப்பாட்டு வினையின் பெயராகும். இதற்கு "எல்லா நன்மைகளிலிருந்தும் விரட்டப்பட்டவன்" என்று பொருள்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: திண்ணமாக நாமே (பூமிக்கு) அருகிலுள்ள வானத்தை (விண்மீன்) விளக்குகளால் அலங்கரித்தோம். மேலும், ஷைத்தான்களை விரட்டுகின்றவையாகவும் அவற்றை நாம் ஆக்கினோம். (67:5)
மேலும், அல்லாஹ்  கூறுகின்றான்: விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் வானங்களை நாம் பாதுகாத்தோம். திருட்டுத்தனமாக (வானவர்களின் உரையாடலை) ஒட்டுக்கேட்கும் ஷைத்தானைத் தவிர. அந்த ஷைத்தானையும் சுடர் வீசும் தீச்சுவாலை பின் தொடர்ந்து விரட்டும். (15:17,18) 
இந்த வசனங்களில் "ரஜீம்" எனும் சொல், "விரட்டப்பட்டது" எனும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது குறிப்பிடத் தக்கதாகும்.
